GOVERNMENT OF TAMIL NADU 

2022 


GOV 


RNMENT 


TRUTH 


No. 29 ] 


OF TAMILN 


ALONE 


THA 


ADU 


TRIUMPHS 


TAMIL NADU 

GOVERNMENT GAZETTE 


PUBLISHED BY AUTHORITY 


CHENNAI , WEDNESDAY , JULY 20 , 2022 
Aadi 4 , Subakiruthu , Thiruvalluvar Aandu - 2053 


Part II - Section 2 

Notifications or Orders of interest to a section of the public 
issued by Secretariat Departments . 

NOTIFICATIONS BY GOVERNMENT 


BACKWARD CLASSES , MOST 
BACKWARD CLASSES AND MINORITIES 
WELFARE DEPARTMENT 


D.T.P. - II - 2 ( 29 ) -1 


Haj Committee Act , 2002. - Appointment of 
certain persons as member of Tamil Nadu 
State Haj Committe 

Erratum to Notification . 

ENVIRONMENT , CLIMATE CHANGE AND 


FOREST DEPARTMENT 


Tamil Nadu Forest Act . Declaration of 
Thirukurungudi Forest Block in Nanguneri Taluk 
in Tirunelveli District as Reserved Forest . 

HIGHER EDUCATION DEPARTMENT 

Tamil Nadu Universities Laws ( Amendment 

and Repeal ) Act , 2021.- Nomination of 
five members to the Academic Council of 
Annamalai University for cerain period . 


CONTENTS 


Pages . 


[ Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 

[ Price : Rs . 3.20 Paise . 


872 


872-873 


873 


HOME DEPARTMENT 


Code of Criminal Procedure . Declaration of the 
Cyber Crime Police Stations as Police Station 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Tamil Nadu Town and Country Planning Act. 
Inclusion of Additional Areas in Sattur Local 
Planning Area , etc. 


[ 871 ] 


LABOUR WELFARE AND SKILL 
DEVELOPMENT DEPARTMENT 


Employees State Insurance Act . - Exemption 
to the Karur Sarvodaya Sangh , Karur for 
the period of one year from 21-5-2022 to 
20-05-2023 . 


Industrial Disputes Act.- Declaration of News 
Print and Paper Manufacturing Industry as 
public utility service . 

Labour Courts for Adjudication . 


Pages . 


873-874 


874-875 


875 


876 


876-877 


872 


BACKWARD CLASSES , MOST BACKWARD CLASSES 
AND MINORITIES WELFARE DEPARTMENT 
Appointment of certain persons as member of Tamil Nadu 
State Haj Committee under the Haj Committee Act , 2002 . 
Erratum to Notification 


[ G.O. Ms. No.50 , Backward Classes , Most Backward Classes 
and Minorities Welfare ( S1 ) , 29th June 2022 , of 15 , 
சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 . ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


No.11 ( 2 ) / BCMBCMW / 594 / 2022 . The following erratum 
is issued to the Backward Classes , Most Backward 
Classes and Minorities Welfare Department Notification 
No. II ( 2 ) / BCMBCMW / 332 ( e ) / 2022 , published at page 1 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette 
Extraordinary , dated 7th May 2022 ; 

Erratum 


In the Said Notification , 

For " 9. Thiru Nagore A.H. Najimudeen , President , 
Purasaiwakkam Mosque , Chennai " , read " 9. Thiru Nagore 
A.H. Najimudeen , Purasaiwakkam , Chennai . " 


A. KARTHIK , 

Principal Secretary to Government . 

ENVIRONMENT , CLIMATE CHANGE AND FOREST 


Declaration of Thirukurungudi Forest Block in Nanguneri 
Taluk in Tirunelveli District as Reserved Forest under 
the Tamil Nadu Forest Act . 


Name of the 
District 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


[ G.O. Ms. No. 112 , Environment , Climate Change - Forest 
( FR - 14 ) , 27th June 2022 , ஆனி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


Name of the 
Taluk 


DEPARTMENT 


No. 11 ( 2 ) /ECCF/595/2022.-In exercise of the powers 
conferred by Section 4 of the Tamil Nadu Forest Act 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares that it is proposed to constitute the land 
within the boundaries specified in the schedule below as 
reserved forest and appoints the Tahsildar , Nanguneri Taluk 
ex - officio , to be the Forest Settlement Officer to exercise 
the powers under clause ( c ) of the said section in respect 
of the said area . 


Number and 
Name of the 
Village 


Name of the 
Forest Block 


THE SCHEDULE 


Tirunelveli 


: Nanguneri 


: 57 , Thirukurungudi Part II 


Thirukurungudi Forest Block 


Survey number 
of the Forest 
Block 


Extent of Forest 
Block 


936/1 , 941 / 1A , 941 / 1B , 941 / 1C , 
941/2 , 941/4 , 944/2 , 944/3 , 944/4 , 
945/2 , 945/3 , 945/4 and 953/2 


SI . Survey 

No. 

Number 


1 . 


[ Part II - Sec . 2 


936/1 


Block - I 


Block - II 


941 / 1A 

941 / 1B 

941 / 1C 


1 . 

2 . 

3 . 

4. 941/2 

5 . 

941/4 

6 . 

944/2 

7 . 

944/3 

8 . 

944/4 

9 . 

945/2 

10. 945/3 

11 . 

945/4 

12 . 

953/2 


BOUNDARIES . 


Area ( in 

Hectare ) 


0.02.50 

0.01.50 

2.29.00 

0.34.00 

1.25.50 

0.04.00 

0.13.00 

0.81.00 

0.03.00 

0.03.00 

1.56.00 

5.31.00 

Grand Total 15.98.00 


4.14.5 


Block 1 ( Survey Number 936/1 ) . 

North . The boundary starts from the tri - junction point 
of Survey Numbers 935 and 936/1 of No.57 Thirukurungudi 
Village and Valiyour reserved forest and generally runs 
towards northeast along the southern boundary of Survey 
Numbers 935 and 934 of No.57 Thirukurungudi Village and 
reaches the tri - junction point of Survey Numbers 934 , 936/2 
and 936/1 of No.57 Thirukurungudi Village . 


East . Thence , the boundary generally runs towards 
southeast along the southwestern boundary of Survey 
Number 936/2 of No.57 Thirukurungudi Village and reaches 
the tri - junction point of Survey Numbers 936/1 , 936/2 and 
943 of No.57 Thirukurungudi Village 


South . Thence , the boundary generally runs towards 
west , Southwest , northwest and west along the northern 
boundary of Survey Number 943 , then along the northwestern 
boundary of Survey Number 942 and northern boundary of 
Survey Number 937 of No. 57 Thirukurungudi Village and 
reaches the tri - junction point of Survey Numbers 936/1 
and 937 of No. 57 Thirukurungudi Village and Valiyour 
reserved forest . 


West.- Thence , the boundary generally runs towards 
north along the common boundary of Valiyour reserved 
forest and No. 57 , Thirukurungudi Village ( at Survey Number 
936/1 ) till it reaches the starting point . 


July 20 , 2022 ] 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Block 2 

( Survey Numbers 941 / 1A , 941 / 1B , 941 / 1C , 941/2 , 941/4 , 
944/2 , 944/3 , 944/4 , 945/2 , 945/3 , 945/4 and 953/2 ) . 


North and East . The boundary starts from the tri 
junction point of Survey Numbers 942 , 944/1 and 944/4 of 
No.57 , Thirukurungudi Village and generally runs towards east 
along the southern boundary of Survey Numbers 944/1 and 
945/1 of No.57 , Thirukurungudi Village and thence , generally 
runs towards south , southwest , south , east , north , east , south , 
southwest along the western boundary of Survey Number 
946 , then along the western , northern , western , southern , 
eastern and southern boundary of Survey Number 941/3 
and along the northeastern boundary of Survey Number 
953/1 and along western boundary of Survey Number 954 
of No.57 , Thirukurungudi Village and reaches the tri - junction 
point of Survey Numbers 954 , 955 and 953/2 of No. 57 , 
Thirukurungudi Village . 


South . Thence , the boundary generally runs towards 
northwest along the northern boundary of Survey Number 
955 of No.57 , Thirukurungudi Village and thence , it runs 
towards northwest , west , south and west along the common 
boundary of Survey Numbers 953/2 , 941/2 , 941/4 , 941 / 1C of 
No.57 , Thirukurungudi Village and Kalakad reserved forest 
lower slope and reaches the tri - junction point of Survey 
Numbers 941 / 1A and 940 of No.57 Thirukurungudi Village 
and Kalakad reserved forest lower slope . 


West . Thence , the boundary runs towards northeast 
and north along the southeastern and eastern boundary of 
Survey Numbers 940 , 939 and 942 , of No.57 , Thirukurungudi 
Village and it reaches the starting point . 

NOTIFICATION - II . 


[ G.O. Ms. No. 112 , Environment , Climate Change - Forest 
( FR - 14 ) , 27th June 2022 , ஆனி 13 , சுபகிருது , திருவள்ளுவர் 
ஆண்டு -2053 . ) 


No.11 ( 2 ) /ECCF/596/2022.-In exercise of the powers 
conferred by the last paragraph of section 4 of the 
Tamil Nadu Forest Act , 1882 ( Tamil Nadu Act V of 1882 ) , 
the Governor of Tamil Nadu hereby appoints the Deputy 
Director and Wildlife Warden , Kalakad Division ex - officio , to 
attend on behalf of the Government at the inquiry prescribed 
under Chapter - ll of the said Act , in respect of the land of 
Thirukurungudi Forest Block proposed to be constituted as 
reserved forest . 


NOTIFICATION - III . 

[ G.O. Ms. No. 112 , Environment , Climate Change - Forest 
( FR - 14 ) 27th June 2022 , ஆனி 13 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. 1 ( 2 ) /ECCF/597/2022.-In exercise of the powers 
conferred by the section 14 of the Tamil Nadu Forest Act , 1882 
( Tamil Nadu Act V of 1882 ) , the Governor of Tamil Nadu 
hereby appoints the Personal Assistant ( General ) to the 
Collector of Tirunelveli District , Tirunelveli ex - officio to hear 
appeals , if any , against the orders passed under sections 
11 , 12 and 13 of the said Act , in respect of the land of 
Thirukurungudi Forest Block proposed to be constituted as 
reserved forest . 


SUPRIYA SAHU , 

Additional Chief Secretary to Government . 


HIGHER EDUCATION DEPARTMENT 

Nomination of five members to the Academic Council 
of Annamalai University for certain period under the 
Annamalai University Act , 2013 as amended in the 
Tamil Nadu Universities Laws ( Amendment and Repeal ) 
Act , 2021 . 


[ G.O. ( D ) No. 180 , Higher Education ( H1 ) , 29th June 2022 , 
ஆனி 15 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. 11 ( 2 ) /HE/598/2022.-Under ' Class - Il - Other Members ' , 
of Section 22 ( 1 ) ( † ) of the Annamalai University Act , 2013 as 
amended in the Tamil Nadu Universities Laws ( amendment 
and Repeal ) Act , 2021 the Governor - Chancellor hereby 
nominates the following five members to the Academic Council 
of Annamalai University for a period of three years with effect 
from 01.06.2022 . 


I Prof. Dr. S. Sundar , 
Director , NIT Mizoram , 
Department of Mathematics , 

Indian Institute of Technology , Madras , 
Chennai - 600 036 . 


Il Dr. P. Shanmugam , 
Chief Scientist , 
Head & Professor , 

Environmental Science Lab , 

CSIR - Central Leather Research Institute , 
Adyar , Chennai - 600 020 . 


III Dr. S. Jayaram , 

Head - Research and Development Centre , 
Rajshree Sugars and Chemicals Limited , 
Mundiyampakkam , 


873 


Villupuram District - 605 601 . 
Tamil Nadu 


IV Dr. M.L. Raja , 

Teaching Faculty , Department of Ophthalmology , 
Trichy SRM Medical College , 

Doctor's Quarter's ' A ' Block Trichy SRM Medical 
College Near Samayapuram , Irungalur ( P.O ) 
Tiruchirappalli , Tamil Nadu , 
Pincode - 621 105 . 


V 


Prof Dr. V. Gopal , 
Registrar Academic , 

Principal , College of Pharmacy , 

Head of the Department of Pharmacognosy , 
Mother Theresa Post Graduate and Research 
Institute of Health Sciences , 

Indira Nagar , Gorimedu , Pondicherry - 605 006 . 


D. KARTHIKEYAN , 
Principal Secretary to Government . 


HOME DEPARTMENT 

Declaration of the Cyber Crime Police Stations as Police 
Station under the code of Criminal Procedure . 


[ G.O. Ms. No. 308 , Home ( Police.XIV ) , 24th June 2022 , 
ஆனி 10 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


of the 
No.11 ( 2 ) /HO/599/2022.-In exercise powers 
conferred by clause ( s ) of Section 2 of the Code of Criminal 
Procedure , 1973 ( Central Act 2 of 1974 ) , the Governor of 


874 


Tamil Nadu hereby declares that with effect on and from 
the 24th day of June 2022 , the Cyber Crime Police Stations 
specified in column ( 1 ) of the Table below shall be the Police 
Stations and shall include in their respective jurisdictions the 
local areas specified in the corresponding entries in column 
( 2 ) thereof . 


Name of the Police Station 

( 1 ) 

Cyber Crime Police Station 
( North Zone ) , Chennai City 
Cyber Crime Police Station 
( West Zone ) , Chennai City 
Cyber Crime Police Station 
( South Zone ) , Chennai City 
Cyber Crime Police Station 
( East Zone ) , Chennai City 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


THE TABLE 


Local Areas 
( 2 ) 

North Zone , Chennai City 


West Zone , Chennai City 


7. Padandal 

8. Chattirapatti 

9. Sattur Bit - Il 


South Zone , Chennai City 


K. PHANINDRA REDDY , 
Additional Chief Secretary to Government . 


10. Kattalampatti 
29. Chinnagollapatti 
33. O. Mettuppatti . " . 


East Zone , Chennai City 


HOUSING AND URBAN DEVELOPMENT 
DEPARTMENT 


Notifications under the Tamil Nadu Town and Country 
Planning Act . 


Inclusion of additional areas in Sattur Local Planning Area . 
[ G.O. Ms. No. 129 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 24th June 2022 , ஆனி 10 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 , ] 


No.11 ( 2 ) /HOU/600/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu hereby 
declares his intention to add the areas of the following revenue 
Villages to the Sattur Local Planning Area comprising of Sattur 
revenue Village , which has been declared as such vide the 
Rural Development and Local Administration Department's 
Notification No.II ( 2 ) / RUL / 1994 / 74 , published at page 204 of 
Part II - Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated 
the 10th April 1974 . 

" Number and Name of Revenue Villages 


[ Part II - Sec . 2 

2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , in 
writing , on the proposed addition , to the Government within 
two months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette . The objections or 
suggestions , if any , which may be received within the said 
period , will be taken into consideration before pursuing further 
action in terms of sub - section ( 4 ) of Section 10 of the said Act . 
The objections or suggestions in writing , shall be addressed 
to the Principal Secretary to Government , Housing and Urban 
Development Department , Secretariat , Fort Saint George , 
Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Kulithalai Local Planning 
Area . 


[ G.O. Ms. No. 130 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 24th June 2022 , ஆனி 10 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /HOU/601/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 
( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu hereby 
declares his intention to add the areas of the following revenue 
Villages to the Kulithalai Local Planning Area comprising of 
Kulithalai Municipality , which has been declared as such vide 
the Housing and Urban Development Department's Notification 
No.11 ( 2 ) / HOU / 408 / 99 , published at page 220 of Part II - Section 
2 of the Tamil Nadu Government Gazette , dated the 7th April 
1999 , namely : 

" Number and Name of Revenue Villages 

05. Vaigainallur Part 

06. Manathattai Part 


03. Rajenthiram . " . 

2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , in 
writing , on the proposed addition , to the Government within 
two months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette . The objections or 
suggestions , if any , which may be received within the said 
period , will be taken into consideration before pursuing further 
action in terms of sub - section ( 4 ) of Section 10 of the said Act . 
The objections or suggestions in writing , shall be addressed 
to the Principal Secretary to Government , Housing and Urban 
Development Department , Secretariat , Fort Saint George , 
Chennai - 600 009 . 


Inclusion of additional areas in Yercaud Local Planning 
Area . 


[ G.O. Ms. No. 131 , Housing and Urban Development 
[ UD4 ( 2 ) ] , 24th June 2022 , ஆனி 10 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No.11 ( 2 ) /HOU/602/2022.-In exercise of the powers 
conferred by clause ( b ) of sub - section ( 1 ) of Section 10 
of the Tamil Nadu Town and Country Planning Act , 1971 


July 20 , 2022 ] 

( Tamil Nadu Act 35 of 1972 ) , the Governor of Tamil Nadu 
hereby declares his intention to add the areas of the following 
revenue Villages to the Yercaud Local Planning Area , which 
has been declared as such vide the Rural Development 
and Local Administration Department's Notification 
No.II ( 2 ) / RUL / 4633 / 74 , published at page 557 of Part II 
Section 2 of the Tamil Nadu Government Gazette , dated the 
6th November 1974 , namely : 

" Number and Name of Revenue Villages 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


20. Nagalur 

67. Manjakuttai 

9. Asambur 

6. Thalaicholai 

12. Mailapatti 

61. Puttur 

05. Pilleri 

66. Semmaduvu . " . 

2. Any inhabitant or any local authority or institution in the 
above said areas , may submit any objection or suggestion , in 
writing , on the proposed addition , to the Government within 
two months from the date of publication of this Notification 
in the Tamil Nadu Government Gazette . The objections or 
suggestions , if any , which may be received within the said 
period , will be taken into consideration before pursuing further 
action in terms of sub - section ( 4 ) of Section 10 of the said Act . 
The objections or suggestions in writing , shall be addressed 
to the Principal Secretary to Government , Housing and Urban 
Development Department , Secretariat , Fort Saint George , 
Chennai - 600 009 . 


HITESH KUMAR S. MAKWANA , 
Principal Secretary to Government . 


LABOUR WELFARE AND SKILL DEVELOPMENT 
DEPARTMENT 


Exemption to the Karur Sarvodaya Sangh , Karur for the 
period of one year from 21-5-2022 to 20-05-2023 under 
the Employees State Insurance Act . 


[ G.O. ( D ) . No. 329 , Labour Welfare and Skill Development 
( L1 ) , 30th June 2022 , ஆனி 16 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No. II ( 2 ) /LWSD/603/2022.-In exercise of the powers 
conferred by section 87 read with section 91A of the Employees ' 
State Insurance Act , 1948 ( Central Act XXXIV of 1948 ) , the 
Governor of Tamil Nadu hereby exempts the Karur Sarvodaya 
Sangh , Karur from the operation of the said Act for the period 
of one year from 21.05.2022 to 20.05.2023 . 


( 1 ) The above exemption is subject to the following 
conditions , namely : 


875 


( a ) The aforesaid Sangh wherein the employees 
employed shall maintain a Register showing the names 
and designations of the exempted employees . 


( b ) Notwithstanding the exemption , the employees 
shall continue to receive such benefits under the said Act 
to which they might have become entitled to on the basis 
of the contributions paid prior to the date from which 
exemption granted by this Notification operates . 


( c ) The contribution for the exempted period , if 
already paid shall not be refunded . 


( 2 ) The employer of the said Sangh shall submit in 
respect of the period during which that Sangh was subject 
to the operation of the said Act ( hereinafter referred to 
as " the said period " ) returns , in such form and containing 
such particulars as were due from it in respect of the said 
period under the Employees ' State Insurance ( General ) 
Regulations , 1950 . 


( 3 ) Any Social Security Officer appointed by the 
Corporation under sub - section ( 1 ) of section 45 of the said 
Act , or other official authorised in this behalf shall , for the 
purpose of , 


( i ) verifying the particulars contained in any return . 
submitted under sub - section ( 1 ) of section 44 of the said 
Act for the said period ; or 


( ii ) ascertaining whether registers and records were 
maintained as required by the Employees State Insurance 
( General ) Regulations , 1950 for the said period ; or 


( iii ) ascertaining whether the employees continue 
to be entitled to the benefits provided by the employer in 
cash and in kind , being benefits in consideration of which 
exemption is being granted under this Notification ; or 


( iv ) ascertaining whether any of the provisions 
of the said Act had been complied with during the period . 
when such provisions were in force in relation to the said 
workshops and stores be empowered to , 


( a ) require the principal or immediate employer to furnish 
to him such information as he may consider necessary ; or 


( b ) enter any Sarvodaya Sangh office or other premises 
occupied by such principal or immediate employer at any 
reasonable time and require any person found in charge 
thereof to produce to such Social Security Officer or other 
official and allow him to examine such documents , books 
and other documents relating to the employment of persons 
and payment of wages or to furnish to him such information 
as he may consider necessary ; or 


( c ) examine the principal or immediate employer , his 
agent or servant , or any person found in such Sarvodaya 
Sangh office or other premises , or any person when the 
said Social Security Officer or other official has reasonable 
cause to believe to have been an employee ; or 


( d ) make copies of or take extracts from any register , 
account book or other document maintained in such Sangh 
office or other premises . 


876 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


Declaration of Newsprint and Paper Manufacturing 
Industry as public utility service under the Industrial 
Disputes Act . 


[ G.O. ( Rt . ) . No. 215 , Labour Welfare and Skill Development 
( D2 ) , 29th June 2022 , ஆனி 15 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No. II ( 2 ) /LWSD/604/2022.-WHEREAS,the Governor 
of Tamil Nadu is satisfied that public interest requires that 
the " Newsprint and Paper Manufacturing Industry " should 
be declared as a public utility service for the purposes of 
the Industrial Disputes Act , 1947 ( Central Act XIV of 1947 ) ; 


NOW , THEREFORE , in exercise of the powers conferred 
by sub - clause ( vi ) of clause ( n ) of section 2 of the said Act , 
the Governor of Tamil Nadu , hereby declares the " Newsprint 
and Paper Manufacturing Industry " to be a public utility 
service for the purposes of the said Act for a period of six 
months with effect on and from the date of publication of 
this Notification in the Tamil Nadu Government Gazette . 


Disputes between Workmen and Managements 
referred to Labour Courts for Adjudication . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( மதுரை ) லிட் , மதுரை 
மண்டலம் , மதுரை . 


[ ( அரசாணை ( டி ) எண் .295 தொலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை 17 ஜூன் 2-2022 , ஆனி 3 , சுபகிருது 
திருவளாளுவர் ஆண்டு -2053 . ) 


No.ll ( 2 ) / LWSD / 605 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குளிப்பிட்டுள்ள பொருள் தெடர்பாக , தமிநாடு அரசு போக்கி . , 
மதுரை மண்டலம் , மதுரை என்ற நிர்வாகத்திற்கும் , 
அரசு 
போக்குவரத்துக் கழக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் , மதுரை 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று 
அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 


எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் , 
மதுரை மண்டலத்தில் முதுநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . M. சசி ( பணி எண் . DR 12014 ) என்பவருக்கு 


அடுத்தக்கட்ட வருடாந்திர ஊதிய உயர்வு ஏதேனும் இருப்பின் 
அதனை மூன்று ஆண்டு காலத்திற்கு அதன் திரண்ட பயனுடன் 
( w.c. effect ) நிறுத்தம் செய்தும் குற்றச்சாட்டு தொடர்பாக 
எற்கனவே தற்காலிக வேலைநீக்கத்திலிருந்த 24.02.2018 முதல் 


[ Part II - Sec.2 

01.04.2018 - ம் வரையிலான நாட்களை சம்பளமில்லாத விடுப்பாக 
கருதியும் நிர்வாகம் வழங்கிய 29.09.2018 - ம் நாளிட்ட உத்தரவினை 
ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் கோரிக்கை 
நியாயமானதா ? ஆம் எனில் உத்தரவு பிறப்பிக்கவும் . 


[ அரசாணை ( டி ) எண் . 303 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 2 ) த் துறை , 22 ஜூன் 2022 , ஆனி 8 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No.II ( 2 ) /LWSD/606/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , மதுரை மண்டலம் , மதுரை 
என்ற நிர்வாகத்திற்கும் , அரசு போக்குவரத்து மதுரை தொழிலாளர் 
சங்கம் , மதுரை மாவட்டம் என்ற தொழிற் சங்கத்திற்குமிடையே 
தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( C ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
மதுரை தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட வேண்டும் 
என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு மதுரை 
தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் கொள்ளப்படுகிறது . 

இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( மதுரை ) லிட் . , 
மதுரை மண்டலத்தில் முதுநிலை ஓட்டுநராக பணிபுரியும் 
திரு . K. ஆசைத்தம்பி ( பணி எண் . DR 13560 ) என்பவருக்கு 
அடுத்தக்கட்ட வருடாந்திர ஊதிய உயர்வு ஏதேனும் இருப்பின் 
அதனை ஆறு மாத காலத்திற்கு அதன் திரண்ட பயனின்றி 
( WOCE ) நிறுத்தம் செய்து நிர்வாகம் வழங்கிய 20.10.2020 நாளிட்ட 
உத்தரவினை ரத்து செய்ய வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதா ? ஆம் எனில் உத்தரவு பிறப்பிக்கவும் . 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் திருநெல்வேலி லிட் , 
நாகர்கோவில் மண்டலம் . 


[ அரசாணை ( டி ) எண் . 296 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 17 ஜூன் 2022 , ஆனி 3 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ] 


No.ll ( 2 ) / LWSD / 607 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு அரசு 
போக்குவரத்துக் கழகம் திருநெல்வேலி லிட் , நாகர்கோவில் 
மண்டலம் என்ற நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்து 
கழக குமரி , நெல்லை , தூத்துக்குடி மாவட்ட ஓட்டுநர்கள் , 
நடத்துநர்கள் பாதுகாப்புச் சங்கம் , நாகர்கோவில் என்ற தொழிற் 
சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது என்று அரசு 
கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


July 20 , 2022 ) 

1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
( மத்திய சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் 
வரம்பு நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2A ) பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( திருநெல்வேலி ) 
லிட் . , நாகர்கோவில் மண்டலத்தில் சிறப்புநிலை 
சிறப்புநிலை ஓட்டுநராக 
பணிபுரியும் திரு . பி . ஞானசீலன் , ( பணி எண் . 2388 ) என்பவருக்கு 
அவரது ஊதிய உயர்வை வருங்காலத்தில் பாதிக்கும் வண்ணம் 
ஆறு மாதத்திற்கு நிறுத்தம் செய்து நிர்வாகம் பிறப்பித்த 
16.01.2021 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய வேண்டும் என்ற 
தொழிற்சங்கத்தின் கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் 
உரிய உத்தரவு பிறப்பிக்கவும் . 


1. செயலாட்சியர் , மணக்காவிளை தொடக்க வேளாண்மை 
கூட்டுறவு கடன் சங்கம் , கன்னியாகுமரி மாவட்டம் , 
கூட்டுறவு சங்கங்களின் துணைப்பதிவாளர் தக்கலை 
சரகம் , கன்னியாகுமரி மண்டலம் . 


2 . 


( அரசாணை ( டி ) எண் . 297 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( பி 1 ) த் துறை , 17 ஜூன் 2022 , ஆனி 3 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 ) 


No.ll ( 2 ) /LWSD/608/2022.- இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , மணக்காவிளை தொடக்க 
வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் , கன்னியாகுமரி மாவட்டம் , 
கூட்டுறவு சங்கங்கள் , தக்கலை சரகம் , கன்னியாகுமரி மாவட்டம் 
என்ற நிர்வாகங்களுக்கும் , கன்னியாகுமரி மாவட்ட அனைத்துக் 
கூட்டுறவு நிறுவனப் பணியாளர்கள் யூனியன் , நாகர்கோவில் என்ற 
தொழிற் சங்கத்திற்குமிடையே தொழிற் தகராறு எழுந்துள்ளது 
என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியமென்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 


மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் 
சட்டத்தின் 10 ( 2A ) பிரிவின் பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் 
பெற்றுக்கொண்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு 
அளிக்குமாறு , திருநெல்வேலி தொழிலாளர் நீதிமன்றத்தைக் 
கேட்டுக்கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 
எழுவினா 


1 ) திருமதி . மெர்ஸி ஜெபமலர் என்பவர் நியாயவிலை கடைப் 
பணியாளர்களுக்கு வழங்க உத்தரவிடப்பட்ட ஊதியத்தினைப் பெற 
தகுதியுடையவரா ? ஆமெனில் அவருக்கு கிடைக்கத்தக்க தொகை 
எவ்வளவு ? 


2 ) திருமதி . மெர்ஸி ஜெபமலர் தான் பணிபுரியும் பணியிடத்தில் 
பணிநிரந்தரம் செய்யப்பட தகுதியுடையவரா ? ஆமெனில் அவருக்கு 
கிடைக்கக் கூடிய நிவாரணம் எவ்வளவு ? ஆம் எனில் உரிய 
உத்தரவு பிறப்பிக்கவும் . 

தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் ( கோவை கோட்டம் ) 
கோயம்புத்தூர் . 

( அரசாணை ( டி ) எண் . 306 , தொழிலாளர் நலன் மற்றும் திறன் 
மேம்பாட்டு ( டி 1 ) த் துறை , 23 ஜூன் 2022 , ஆனி 9 , சுபகிருது , 
திருவள்ளுவர் ஆண்டு -2053 


877 


அரசு 

No.ll ( 2 ) / LWSD / 609 / 2022 . இந்த ஆணையின் இணைப்பில் 
குறிப்பிட்டுள்ள பொருள் தொடர்பாக , தமிழ்நாடு 
போக்குவரத்துக் கழகம் ( கோவை கோட்டம் ) கோயம்புத்தூர் என்ற 
நிர்வாகத்திற்கும் , தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழக சீருடை 
பணியாளர் தொழிற்சங்கத்திற்குமிடையே தொழிற்தகராறு 
எழுந்துள்ளது என்று அரசு கருதுவதாலும் ; 


மேற்சொன்ன தொழிற் தகராறை தொழிலாளர் நீதிமன்றத் 
தீர்விற்கு அனுப்புவது அவசியம் என்று தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் 
கருதுவதாலும் ; 


1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் ( மத்திய 
சட்டம் XIV / 1947 ) 10 ( 1 ) ( c ) பிரிவிலும் , 10 ( 1 ) ( d ) பிரிவின் வரம்பு 
நிபந்தனையிலும் வழங்கியுள்ள அதிகாரங்களைக் கொண்டு 
தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , மேற்சொன்ன தொழிற் தகராறு , 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தின் தீர்விற்கு அனுப்பப்பட 
வேண்டும் என்று இதனால் ஆணையிடுகிறார் . 

மேலும் , 1947 ஆம் ஆண்டு தொழிற் தகராறுகள் சட்டத்தின் 
10 ( 2 கி ) பிரிவின்கீழ் , 
பிரிவின்கீழ் , இந்த ஆணையைப் பெற்றுக்கொண்ட 
நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் தீர்ப்பு அளிக்குமாறு 
கோயம்புத்தூர் தொழிலாளர் நீதிமன்றத்தைக் கேட்டுக் 
கொள்ளப்படுகிறது . 


இணைப்பு 

எழுவினா 


தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகம் ( கோவை ) லிமிடெட்மி . , 
கோயம்புத்தூர் என்ற நிர்வாகத்தில் தொழில் நுட்ப பணியாளராக 
பணிபுரியும் திரு . B. சண்முகன் ( பணி எண்.சி 24149 ) என்பவருக்கு 
1 ) அவரது ஊதியத்திலிருந்து ரூ .500 / - பிடித்தம் செய்து நிர்வாகம் 
பிறப்பித்த 30.09.2019 நாளிட்ட 
நாளிட்ட உத்தரவை 
உத்தரவை இரத்து செய்ய 
வேண்டும் . 2 ) அவரது ஊதியத்திலிருந்து ரூ .500 / - பிடித்தம் செய்து 
நிர்வாகம் பிறப்பித்த 04.02.2020 நாளிட்ட உத்தரவை இரத்து செய்ய 
வேண்டும் 3 ) 19.12.2019 - ஆம் தேதி முதல் 06.01.2000 வரை உள்ள 
கால கட்டத்திற்கு முறைப்படி மருத்துவ சான்றிதழ்களுடன் விடுப்பு 
விண்ணப்பம் சமர்ப்பித்துள்ளதால் . நிர்வாகம் ஆப் சென்ட் என்று 
வருகை பதிவேட்டில் குறியீடு செய்துள்ளதை மருத்துவ விடுப்பாக 
மாற்றி அதற்கான ஊதியத்தை வழங்க வேண்டும் . 4 ) 07.01.2020 
ஆம் தேதி முதல் 03.02.2020 வரையிலான காலகட்டத்திற்கு முழு 
ஊதியத்தை வட்டியுடன் வழங்க வேண்டும் என்ற தொழிற்சங்கத்தின் 
கோரிக்கை நியாயமானதுதானா ? ஆம் எனில் உரிய உத்தரவு 
பிறப்பிக்கவும் . 


முகமது நசிமுத்தின் , 

அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE COMMISSIONER OF STATIONERY AND PRINTING , CHENNAI 
ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


